Project Madurai 


E, nyar sib இலக்கிய 
படம்‌ மிண்தொகுப்புத்‌ திட்டம்‌ 


திருவாவடுதுறை ஆதீனத்து மஹாவித்வான்‌ 
திரிசிரபுரம்‌ ஸ்ரீ மீனாட்சிசுந்தரம்‌ பிள்ளையவர்களின்‌ 
"பிரபந்தத்திரட்டு" - பகுதி 31 (3221 - 3321) 
ஸ்ரீ சச்சிதானந்ததேசிகர்‌ மாலை 


Tiricirapuram makAvitvAn mlnATci cuntaram piLLaiyin 
pirapantat tiraTTu - part 31 (3221-3321) 
sri caccitAnanta tEcikar mAlai 
In tamil script, unicode/utf-8 format 


Acknowledgements: 
Our Sincere thanks go to Dr. Thomas Malten of the Univ. of Koeln, Germany 

for providing us with a photocopy of the work. 
Etext preparation and proof-reading: This etext was produced through Distributed Proof-reading 
approach. 
We thank the following persons in the preparation and proof-reading of the etext: 

V. Devarajan, Senthan Swaminathan, Lakshminarayan Haridas, 

R. Navaneethakrishnan, Venkatesh Jambulingam, Govindarajan, 

S. Karthikeyan, Nalini Karthikeyan and Subathra (Subbu). 
Our sincere thanks also go to Mr. N.D. Logasundaram of Chennai and the authorities of U.Ve.Ca. 
Library in Chennai for their help in providing the cotent of two missing pages in the photocopy version 
that we used. 
Preparation of HTML and PDF versions: Dr. K. Kalyanasundaram, Lausanne, Switzerland. 


© Project Madurai, 1998-2010. 

Project Madurai is an open, voluntary, worldwide initiative devoted to preparation 
of electronic texts of tamil literary works and to distribute them free on the Internet. 
Details of Project Madurai are available at the website 
http://www.projectmadurai.org/ 

You are welcome to freely distribute this file, provided this header page is kept intact. 


திருவாவடுதுறை ஆதீனத்து மஹாவித்வான்‌ 
திரிசிரபுரம்‌ ஸ்ரீ மீனாட்சிசுந்தரம்‌ பிள்ளையவர்களின்‌ 
"பிரபந்தத்திரட்டு" - பகுதி 31 (3221 -3321) 
ஸ்ரீ சச்சிதானந்ததேசிகர்‌ மாலை 


உ 
சிவமயம்‌ 

காப்பு. 
சிவஞான விநாயகர்‌. 


3221 

மன்னும்‌ புகழ்ச்சிவ ஞான வரோதய மால்களிற்றின்‌ 

பன்னும்‌ புகழ்த்துணைப்‌ பாதாம்‌ புயங்கண்மெய்ப்‌ பத்தியுற்ற 
மின்னும்‌ புகழ்த்தவ ரன்றிநன்‌ னூல்விருப்‌ பாளர்விழை 
முன்னும்‌ புகழ்ச்சச்சி தானந்த மாலைக்கு முன்னிற்குமே. 


நூல்‌. 


3222 

பூமேவு நின்கழல்‌ சார்ந்தாரை யன்பிற்‌ பொருந்தியவர்‌ 
தாமேவு மின்பமுற்‌ றாரன்று மின்றுமத்‌ தன்மையரே 
மாமேவு மிவ்விரண்‌ டுள்ளேக மேனுமன்‌ னேன்கதியென்‌ 
றேமேவு காத்தரு மைச்சச்சி தானந்த தேசிகனே. 


3223 
ஒன்று முளேமற்‌ றிரண்டு முளேமொரு மூன்றுமுளே 
மென்று முளேமொன்றை யென்றடை வேமென நிரப்பவருக்‌ 
கன்று முளேமென்‌ றருள்வாயிப்‌ பேருண்மை யாட்டைபல 


சென்று முளேந்தரு மைச்சச்சி தானந்த தேசிகனே. 


3224 
மதிக்கும்‌ பெருங்கள்வ னீயேயென்‌ பார்மழு மான்முதலாப்‌ 
பதிக்கும்‌ பலவுங்‌ கரந்தாயிங்‌ குற்றுமொர்‌ பாற்பசுக்கட்‌ 
குதிக்கு முணர்வுங்‌ கவர்வா யுணரினுள்‌ ளேயொளிப்பாய்‌ 
திதிக்குந்‌ தருமைப்‌ பதிச்சச்சி தானந்த தேசிகனே. 


3225 
ஒன்றா வெனினன்றென்‌ பாயிரண்‌ டாவெனி னோமுரையா 
யென்றா வருநிலை யென்றிரப்‌ பார்க்கிரு காலுடனே 
நன்றா வயங்கொரு கையையுங்‌ காட்டுவை நன்றுனியல்‌ 


சென்றாய்‌ புகழ்த்தரு மைச்சச்சி தானந்த தேசிகனே. 


3226 
மருந்து பிடகர்‌ சுமப்பதெல்‌ லாம்பிறர்‌ மாட்டடைந்த 
வருந்து பிணிமுற்‌ றொழிப்பதற்‌ கேபிற வாருயிர்கள்‌ 
பொருந்து வினையொழிப்‌ பான்றனுத்‌ தாங்குபு போந்தனைமெய்‌ 
திருந்து புகழ்த்தரு மைச்சச்சி தானந்த தேசிகனே. 


3227 
நின்னைப்‌ பணிபவர்‌ நல்லாக்‌ கறப்பவர்‌ நீர்மையிலான்‌ 
றன்னைப்‌ பணிபவர்‌ கல்லாக்‌ கறப்பவர்‌ தற்றெரிப்பான்‌ 
பொன்னைப்‌ பணிகொள்‌ சடாமுடி யோடிங்குப்‌ போந்தமர்வாய்‌ 


தென்னைப்‌ பொழிற்றரு மைச்சச்சி தானந்த தேசிகனே. 


3226 
யானுள போதுளை நீயுமென்‌ றாய்சித்து நீயுமென்றாய்‌ 
வானுள விச்சை முதன்முச்‌ சொருபன்மன்‌ னீயுமென்றாய்‌ 
மீனுள வார்கட னானீ புனலென்று விண்டதெவன்‌ 


றேனுள காத்தரு மைச்சச்சி தானந்த தேசிகனே. 


3229 
தத்துவ முற்று மசத்தென்பை யென்னைச்‌ சதசத்தென்பை 
யொத்துநிற்‌ சத்தென்பை யிவ்வா றுரைக்கு முனைப்பெரியர்‌ 
மெத்து மொருமொழி யாளனென்‌ றோதலென்‌ விள்ளுகண்டாய்‌ 
சித்துரு வத்தரு மைச்சச்சி தானந்த தேசிகனே. 


3230 
காண்பானுங்‌ காட்சியுங்‌ காணப்‌ படுபொரு ளுங்கழித்தல்‌ 
வீண்பான்‌ மதிகழி யாமையும்‌ வீணென்று விண்டதெவன்‌ 
மாண்பா னிறைந்த சிவஞானச்‌ செல்வ மலிதலினாற்‌ 
சேண்பான்‌ மிளிர்தரு மைச்சச்சி தானந்த தேசிகனே. 


3231 
மெய்யோ துவையென்பர்‌ மேதக்க யாருமம்‌ மேதகுசொற் 
பொய்யோ புகலடைந்‌ தாரிடந்‌ தத்துவப்‌ பொய்யுஞ்சொல்வா 
யையோ வெமர்சொற்‌ றிடினொறுப்‌ பாயழ கேநினக்குச்‌ 
செய்யோ வருந்தரு மைச்சச்சி தானந்த தேசிகனே. 


3232 
பாடிவந்‌ தார்க்கென்‌ பரிசளிப்‌ பாயுட்‌ படுமறையிற் 


கூடிவந்‌ தாவ முறப்பேசி மூன்றையுங்‌ கொள்ளைகொள்வாய்‌ 
நாடிவந்‌ தாருண்‌ மகிழ்வள்ள லேபன்‌ னகரினருந்‌ 
தேடிவந்‌ தார்தரு மைச்சச்சி தானந்த தேசிகனே. 


3233 
நிறைமதி யாயென்று நிற்பேசி யின்ப நினைந்தடைந்தேன்‌ 
மிறைமதி யாயிங்கு வம்மோவென்‌ னாவிடின மேல்வெகுண்டு 
குறைமதி யாயென்று கூறிலென்‌ னாவை குணத்தர்நல்கு 
திறைமதி யாய்தரு மைச்சச்சி தானந்த தேசிகனே. 


3234 
மாலார்‌ தமக்கரி யாயென்ப ரன்றின்றும்‌ வாய்மைமணக்‌ 
கோலார்‌ பகையுளை யன்றென்ப ரின்றுங்‌ குலாயதது 
மேலா ர௬ுணைக்கண்டுங்‌ காணரி யாயென்று விள்ளுவன்யான்‌ 


சேலார்‌ வயற்றரு மைச்சச்சி தானந்த தேசிகனே. 


3235 
மூவா மதிமறைத்‌ தாய்ஞான சம்பந்த மூர்த்தியெனத்‌ 


தாவா நலப்பெயர்‌ பூண்டா யஃது தகாதென்பன்யா 


னாவா விராகுத்‌ தலையென்ப தெண்ணி யடங்கினன்மெய்த்‌ 
தேவா புகழ்த்தரு மைச்சச்சி தானந்த தேசிகனே. 


3236 
ஒன்றனை யாற்ற லொழிதன்மற்‌ றொன்றனை யாற்றலுளாய்‌ 
முன்றனை நேரி லுனக்கின்‌ றிலைகொன்‌ மொழிவறிய 
வென்றனைப்‌ பாக மிலாயென்ப தென்னை யெழிலிவந்து 
தென்றனை யார்தரு மைச்சச்சி தானந்த தேசிகனே. 


3237 
அந்நாள்‌ வினையைந்‌ தெனக்கூ றுதலு மமைந்தநினக்‌ 
கிந்நாள்‌ வினையொன்‌ றெனக்கூ றுதலு மெதிர்மறையை 
மின்னா ளறிஞர்‌ வினையெனல்‌ போலுமெய்‌ யார்ந்துகற்பஞ்‌ 
சின்னா ளெனுந்தரு மைச்சச்சி தானந்த தேசிகனே. 


3238 
அத்து விதம்விசிட்‌ டங்கே வலந்து விதஞ்சிவமிவ்‌ 
வொத்து நிகழ்தலி நீர்சுத்த மேகொள்ளென்‌ றோதினையாற்‌ 
சத்து மிளிரவ்‌ வவத்தையு மாக்கிற்‌ றவாதடைவேன்‌ 
சித்து மலிதரு மைச்சச்சி தானந்த தேசிகனே. 


3239 
நின்பார்வை யாலிரு ணீங்கிடு மாலிந்‌ நெடுநிலத்திற்‌ 
கென்பார்‌ கதிர்மதி யாலிரு ணீங்குத லென்வியப்பு 
வன்பா ரகவிரு ளென்றே யுளத்து மதித்தனன்காண்‌ 
டென்பா ரணித்தரு மைச்சச்சி தானந்த தேசிகனே. 


3240 
இயலார்‌ பெயருஞ்‌ சிறப்பார்‌ பெயரு மியல்வழுவா 
வியலார்‌ வழக்கிடை மாறுங்கொ லோதிரு மேனியைப்போ 
லுயலார்நின்‌ னாமமு மாறிய தாலென்‌ றுளத்துணர்ந்தேன்‌ 
செயலார்‌ மதிற்றரு மைச்சச்சி தானந்த தேசிகனே. 


3241 
வேலையி லாயத னாலல வோநம்பு மெய்யடியார்‌ 
மாலை யுறாம லவாவேலை யாவையும்‌ வாங்கிக்கொள்வாய்‌ 
சோலை விராமது மாந்தி மயங்கித்‌ துனைந்துவரால்‌ 
சேலை விராந்தரு மைச்சச்சி தானந்த தேசிகனே. 


3242 
நீயுநின்‌ பேருமொன்‌ றேயென்று தேர்ந்தன நிற்பழிச்சி 
லாயு நினைக்கொனின்‌ பேரைக்கொல யாமடை வோமறைதி 
யேயு நினக்குந்நின்‌ பேருக்கும்‌ வேற்றுமை யில்லையறஞ்‌ 
சேயும்‌ புரிதரு மைச்சச்சி தானந்த தேசிகனே. 


3243 
மருவுநின்‌ னாமங்க ளுக்கள வேயிலை மற்றவற்றுட்‌ 
பொருவி லிரண்டவற றொன்றைந்‌ தெழுத்தின்‌ பொருளுணர்த்தி 
யிருவிமற்‌ றொன்றைந்‌ தெழுத்தின்‌ பொருளு மியையவைத்தாய்‌ 
திருவ மலிதரு மைச்சச்சி தானந்த தேசிகனே. 


3244 
பூதத்தை வாயுவைப்‌ புந்தியை யைந்து பொறியைமற்றைப்‌ 
பேதத்தை யாவியென்‌ றேயுழ லாது பிறங்குவிந்து 
நாதத்தை யோவுநின்‌ னுண்மை தெரித்தது நன்றுமலர்ச்‌ 
சீதத்தை யார்தரு மைச்சச்சி தானந்த தேசிகனே. 


3245 
தந்தை யிலார்பெறுந்‌ தாயு மிலார்தமர்‌ யாருமிலார்‌ 
நந்தை யிலார்மனை யாதி யிலார்வெளி நண்ணினரே 
எந்தை யிலாநின்‌ னடியடைந்‌ தாரழ கேயமரர்‌ 
சிந்தை யிலார்தரு மைச்சச்சி தானந்த தேசிகனே. 


3246 
நிலையா வுடம்பு விளக்கங்கொண்‌ டன்றி நிருவிகற்ப 
மலையாச்‌ சவிகற்ப மிக்காட்சி யெய்துத லாகுங்கொலோ 
மலையா வதுதந்த நின்னருள்‌ வாழ்கவம்‌ மாதடம 


திலையார்‌ முகற்றிரு மைச்சச்சி தானந்த தேசிகனே. 


3247 
அகர வுயிருந்‌ தனிநிலை யாவது மக்கரமே 
நிகர வரிய வினையு மசைநிலை யம்பதமே 
மகர மரியா வொருநீயும்‌ யானும்‌ வயங்குசித்தே 
சிகர மதிற்றரு மைச்சச்சி தானந்த தேசிகனே. 


3246 
வளிதாழ்‌ விசும்பைப்‌ பைந்தோலிற்‌ சுருட்டிட வல்லவனு 
மளிதாழ்நின்‌ பேரரு டீர்ந்தின்ப மார்தற்‌ கமைபவனு 
மொளிதாழ்‌ புவனத்தி லொப்பரன்‌ றோவுண ராதவர்க்குந்‌ 
தெளிதாழ்‌ புகழ்த்தரு மைச்சச்சி தானந்த தேசிகனே. 


3249 
எல்லா மறைத்துஞ்‌ சடையொன்று மேபுனைந்‌ திங்கமர்ந்தாய்‌ 
வல்லா வெமரு முணர்வர்கொ லோவல்‌ லவருணர்வார்‌ 
வில்லார்நற்‌ றாலிபு லாகத்தின்‌ மற்றும்‌ விளங்குமென்று 
செல்லார்‌ மதிற்றரு மைச்சச்சி தானந்த தேசிகனே. 


3250 
உற்ற வியாபகம்‌ வெம்பாச மென்னி னொழிதலிலை 
மற்ற வியாப்பிய மென்னினெஞ்‌ ஞான்று மயங்குகிலாய்‌ 
சொற்ற வியாத்தியென்‌ றாய்நீக்கு றாமையென்‌ சொற்றிபொறி 
செற்றவர்‌ சூழ்திரு மைச்சச்சி தானந்த தேசிகனே. 


3251 
நன்றாய்வெம்‌ பாச மியற்கையென்‌ றாலது நாசமுறா 
தொன்றா யிருக்குஞ்‌ செயறகை யனாதி யதுவுமுண 
ரென்றா யழியுங்கொ லோவெனக்‌ காரண மெஞ்சவென்றாய்‌ 
தென்றாய்‌ வளர்திரு மைச்சச்சி தானந்த தேசிகனே. 


3252 
கல்லான்‌ மருவி யமர்ந்திங்கு மேவிக்‌ கஞன்றமரு 
மெல்லா னறிஞர்‌ சிகாமணி யாயினை யென்பனிந்தச்‌ 
சொல்லான்‌ முனிவு கொளேலுன்மை கூறினன்‌ சூழ்ந்துகருஞ்‌ 
செல்லான்‌ மதிற்றரு மைச்சச்சி தானந்த தேசிகனே. 


3253 
புறத்து முதன்மை நமக்காக மேவிப்‌ பொலிவகத்து 
நிறத்து முதன்மை நமக்காக வேயிது நீநினையென்‌ 
றறத்து முதல்வசொற்‌ றாய்சொற்ற வாபின்ன தாகிலையென்‌ 
றிறத்து மலிதரு மைச்சச்சி தானந்த தேசிகனே. 


3254 
பின்னை யுருவி னிறைமதி யோனெனப்‌ பெற்றபெயர்‌ 
முன்னை யுருவிற்‌ குறைமதி யோனென மூண்டபெயர்‌ 
தன்னை மறைத்திடுங்‌ கொல்லோ மறைக்கினுஞ்‌ சாற்றுவல்யான்‌ 
றென்னை வளத்தரு மைச்சச்சி தானந்த தேசிகனே. 


3255 
சத்தாதி யைந்து வசனாதி யைந்து சதாகதிபத்‌ 
தொத்தார்‌ தருமிந்‌ திரியம்பத்‌ தந்தக்‌ கரணமொர்நான்‌ 
கத்தா புருட னொடுசாக்‌ கிர நுத லார்வையென்றாய்‌ 
சித்தா தருமைப்‌ பதிச்சச்சி தானந்த தேசிகனே. 


3256 
சொல்லும்‌ புருவ நடுச்சாக்‌ கிரத்துறச்‌ சொற்றவற்று 
ளொல்லுந்‌ தசவிந்‌ திரியங்‌ கழியமற்‌ றுள்ளனவே 
புல்லுங்‌ கனவிற்‌ களத்திலென்‌ றாயது போற்றிக்கொண்டேன்‌ 
செல்லும்‌ புகழ்த்தரு மைச்சச்சி தானந்த தேசிகனே. 


3257 
பேரார்‌ சுழுத்தி யிதயத்‌ தமர்ந்து பிராணசித்த 
நாரார்‌ புருட னொடுநிற்பை நீயென்று நாட்டினையீ 
தோரா ரொழிக வுணர்ந்தேன்மற்‌ றோதுவ வோதுபெருஞ்‌ 
சீரார்‌ புகழ்த்தரு மைச்சச்சி தானந்த தேசிகனே. 


3258 
பொற்ற துரியம்‌ புகுவாய்‌ பிராணன்‌ புருடனொடு 
சொற்றநன்‌ னாபி யதீதத்தின்‌ மூலத்திற்‌ றொக்கமர்வை 
யுற்ற புருடனொ டென்றாய்‌ தெளிதர வுள்ளங்கொண்டேன்‌ 
செற்ற வளத்தறு மைச்சச்சி தானந்த தேசிகனே. 


3259 
நாலாறு தத்துவ மாயையென்‌ றாய்நவி லேழனையுங்‌ 
கோலாறு சாலும்‌ புருடனென்‌ றாய்குறி யைந்தனையு 
மேலாறு சூடிய வீசனென்‌ றாயுள்‌ விரித்துணர்ந்தேன்‌ 
சேலாறு பாய்தரு மைச்சச்சி தானந்த தேசிகனே. 


3260 
கேவல மாணவ நீக்குமென்‌ றாய்கிள ருஞ்சகல 
மாவல மாயையை நீக்குமென்‌ றாய்நல மன்னுசுத்த 
நாவல வாவினை நீக்குமென்‌ றாயுண்மை நானுணர்ந்தேன்‌ 
சேவல வாதரு மைச்சச்சி தானந்த தேசிகனே. 


3261 
ஒன்று £545 தசித்துப்‌ பலவொளிர்‌ சித்துச்சில 
வென்று புகன்றனை யோர்முப்பத்‌ தாறையு மெண்ணினன்யான்‌ 
கன்று பிறரெங்‌ ஙனமுணர்‌ வார்தென்னை கற்பகத்தைச்‌ 


சென்று பொருந்தரு மைச்சச்சி தானந்த தேசிகனே. 


3262 
நீயே யருட்குறி யாய்க்குரு வாய்மெய்‌ நிகழ்ச்சியரா 
யாயேக மாமல மாயை கரும மறப்புரிவாய்‌ 
தாயே யனையநின்‌ றண்ணளி யென்சொல்வ றண்கடப்பஞ்‌ 


சேயே புகழ்தரு மைச்சச்சி தானந்த தேசிகனே. 


3263 
கரத்துச்‌ சுடர்கொண் டிருடனை நேடல்‌ கடுக்குநினை 
யுரத்துப்‌ பதித்தறி யாமையை நேடுத லுத்தமனே 
வரத்துப்‌ பொலிமெய்க்‌ குரவர்‌ சிகாமணி யேவளங்கூர்‌ 
திரத்துப்‌ பொலிதரு மைச்சச்சி தானந்த தேசிகனே. 


3264 
மலையா நகரொரு மூன்றழித்‌ தாயன்று வாழ்தரவின்‌ 
றுலையா நகரொரு மூன்றையுங்‌ காப்பைநின்‌ னுண்மையெவர்‌ 
நிலையாம்‌ வகையுணர்‌ வார்புணர்‌ வார்கையி னீத்தசெம்பொற் 


சிலையாய்‌ தமிழ்த்தரு மைச்சச்சி தானந்த தேசிகனே. 


3265 
ஒரூ ரிலானென்‌ றுரைப்பார்‌ நினையவ்‌ வுரைமறையா 
வாரூர்‌ முகலொரு மூன்றூ ரகத்தர சாட்சிகொண்டாய்‌ 
நீரூர்‌ நின்செய்கை நிரம்பநன்‌ றாயிற்று நீடுபெருஞ்‌ 
சீரூர்‌ தமிழ்த்தரு மைச்சச்சி தானந்த தேசிகனே. 


3266 
நின்னூ ரகர நிகருமை நீரென நேருரைக்கு 
முன்னூ ரகரமை யீருற்று நின்றொரு மூன்றுமந்த 
மன்னூர்‌ நடுவ கரவு கரத்தை மதிப்பவர்யார்‌ 
தென்னூர்‌ தமிழ்த்தரு மைச்சச்சி தானந்த தேசிகனே. 


3267 
ஒளிவார்‌ விழியும்‌ படையின்‌ றலையு முதவுகின்ற 
களிவார்‌ பதமுத்தி யுஞ்சத்தி யுங்கமம்‌ புண்டரமு 
மளிவார்‌ நின்சொல்லு ளமைந்தவும்‌ போல வணிநகரோ 
தெளிவார்‌ மகிழ்தரு மைச்சச்சி தானந்த தேசிகனே. 


3268 
அருளா (meus மொருமூன்று மாடற்‌ கறிகுறியாப்‌ 
பொருளார்‌ நகரொரு மூன்றாளு வாய்பெரும்‌ புண்ணியனே 
வெருளார்‌ பிறவிப்‌ பிணிமருந்‌ தேமத வேள்பகையே 
தெருளா ருறாத்தரு மைச்சச்சி தானந்த தேசிகனே. 


3269 

மருவு நகர மொருமூன்று சேர்ந்து வயங்குதல்போற்‌ 
பொருவில்‌ பெயரு மொருமூன்று சேர்ந்து பொலிவையகத்‌ 
திருவு மவர்க்கினி யாய்தனி யாய்தழைந்‌ தெவ்வகைய 
திருவு மலிதரு மைச்சச்சி தானந்த தேசிகனே. 


3270 
கூடு நகர மொருமூன்று ளாய்க்குக்‌ கொடுத்திடுவன்‌ 
மூடு நகரமொன்‌ றென்னது காணது முற்றுங்கொண்மோ 
சூடு நகரஞ்‌ சிறப்புப்‌ பொருளென்று சொல்லிவிடே 
றேடு நகர்த்தரு மைச்சச்சி தானந்த தேசிகனே. 


3271 
மோதும்‌ வலைகொடு முன்படுத்‌ தாயொர்‌ முழுமகர 
மோது மருள்வலை கொண்டுகொ ளின்றெ னொருமகரம்‌ 
போது மலியும்பொற்‌ றாதுகுத்‌ தேவெளி போநதியைச்‌ 
சேதுசெய்‌ காத்தரு மைச்சச்சி தானந்த தேசிகனே. 


3272 
கரையு மவத்தை யொருமூன்று காரணங்‌ காரியமோ 
விரையும்‌ பதினைந்‌ துடையானு நீயென்று விண்டனையால்‌ 
வரையுந்‌ தியபுனற்‌ காவிரிப்‌ பாலெழு வாளைமுகிற்‌ 
றிரையும்‌ வளத்தரு மைச்சச்சி தானந்த தேசிகனே. 


3273 
அரிக்கு மயற்கு மடைவரிய தாகிய வானந்தந்தோம்‌ 
பரிக்கு மெனெக்குங்‌ கிடைக்குங்கொ லோவெனப்‌ பையவுனை 
யிரிக்குந்‌ திறமுளை யேற்பெறு வாயென்‌ றியம்பினையென்‌ 
றெரிக்குந்‌ தமிழ்த்தரு மைச்சச்சி தானந்த தேசிகனே. 


3274 
அகார முலகம்‌ பலவற்‌ றையுமினி தாக்குமென்றா 
யுகாரமுண்‌ டாய வுலக மனைத்து மொடுக்குமென்றாய்‌ 
மகார மவைக்குள்‌ ளொளியாய்ப்‌ பிரேரித்து மன்னுமென்றாய்‌ 
சிகார வுருத்தரு மைச்சச்சி தானந்த தேசிகனே. 


3275 
பேசு மகார முகார மகாரம்‌ பிரணவமீ 
தேசுத றீர்மறை வித்தா மசபை யிதனிடத்தே 
கூசுத லோவி யியங்குமென்‌ றாயுளங்‌ கொண்டனன்யான்‌ 


றேசு மலிதரு மைச்சச்சி தானந்த தேசிகனே. 


3276 
நாட வரிய விகாரமுன்‌ மூன்று நவிலிலிங்க 
பீட முயிரைந்‌ தருந்து மதனிடம்‌ பேசினின்னுங்‌ 
கூட வருமண்ட பிண்டமு மாமென்று கூறினையே 


தேட மிளிர்தரு மைச்சச்சி தானந்த தேசிகனே. 


3277 
பொறியொன்று பூதமொன்‌ றந்தக்‌ கரணம்‌ புகலொருநான்‌ 
கறியுங்‌ கலாதியொ ரேழ்சுத்த மைந்து மறைந்தவிவை 
நெறியொன்றி னோர்புல னீநுகர்‌ வாயென்று நீயுரைத்தாய்‌ 
செறியும்‌ புகழ்த்தரு மைச்சச்சி தானந்த தேசிகனே. 


3276 
மூலமுன்‌ மூவிரண்‌ டற்குமொர்‌ நான்கொரு மூவிரண்டு 
நாலமை யாறுமற்‌ றாறிரண்‌ டோர்பதி னாறிரண்டு 
சால விதழு மெழுத்துமென்‌ றாயெவர்‌ தள்ளுவர்செஞ்‌ 
சேலமை நீர்த்தரு மைச்சச்சி தானந்த தேசிகனே. 


3279 
ஆறு முணர்குள மேலால்‌ விகசித்த வாயிரந்தோ 
டேறு மமல கமலத்தி லென்னைக்கண்‌ டின்புறுதி 
வேறு முணர்த்தவும்‌ வேண்டுங்கொ லோவென்று விண்டனையான்‌ 


றேறும்‌ வகைதரு மைச்சச்சி தானந்த தேசிகனே. 


3260 
பரையே நயனந்‌ திரோதை கருமணி பற்றுமிச்சை 
யுரையேயு ஞானங்‌ கிரியை யதற்குள்‌ ளொளிதெளியப்‌ 
புரையே யிலாதெவை யுங்காண்பை நீதெளி புந்தியர்யார்‌ 
திரையேய்‌ தடத்தரு மைச்சச்சி தானந்த தேசிகனே. 


3281 
நாதத்தில்‌ விந்துவின்‌ மவ்வி லுகரத்தி னாடுமவ்வி 
லோதச்‌ சிறந்த சிகாரமுற்‌ றோன்றுமென்‌ றோதினையிப்‌ 
போதத்தை யுற்றவ ரேதத்தை நீங்கிப்‌ பொலிவரென்றாய்‌ 
சீதப்‌ புனற்றரு மைச்சச்சி தானந்த தேசிகனே. 


10 


11 


3282 
கிரியை நிவிர்த்தி யிருமனு நூற்றெட்டுக்‌ கேடில்புர 
மரிய வெழுத்தொன்று நாலேழ்‌ பதமய னாற்புவியி 
னுரியநன்‌ னாசி யுபத்த மதாற்பய னூட்டிடுவாய்‌ 
தெரிய வருந்தரு மைச்சச்சி தானந்த தேசிகனே. 


3283 
ஞானம்‌ பிதிட்டை யிருமனுத்‌ தத்துவ நாலைந்துமூன்‌ 
றானவெண்‌ மூவெழுத்‌ துப்பத மேழ்மூன்‌ றமைந்தபுர 
மானவெண்‌ ணேழரி நீர்தாலம்‌ பாயு வருத்திடுவாய்‌ 
தீனரு றாத்தரு மைச்சச்சி தானந்த தேசிகனே. 


3284 
இச்சைநல்‌ வித்தை யுருத்திரன்‌ மாமனு வென்பதிணை 
வைச்ச பதமிரு பஃதேழு தத்துவம்‌ வன்னமுமேழ்‌ 
மெச்சு புவனமூ வொன்ப தழல்கண்கை மிக்கருள்வாய்‌ 


செச்சை மலர்த்தரு மைச்சச்சி தானந்த தேசிகனே. 


3265 
ஆதியலஞ்‌ சாந்தி மனுவிரண்‌ டீசனறைபதினொன்‌ 
றோதி யபதம்வன்‌ னந்தத்‌ துவமும்மூன்‌ றொன்பதினை 
யேதில்‌ புரந்துவக்‌ குப்பதங்‌ காலினி தூட்டிடுவாய்‌ 
தீதிய லாத்தரு மைச்சச்சி தானந்த தேசிகனே. 


3266 
பரையே யதீதமு மந்திர மொன்று பதந்தத்துவ 
முரையே யிரண்டெழுத்‌ தீரெட்டு மூவைந்‌ தொளிர்புவனம்‌ 
வரையே சதாசிவன்‌ முன்னிலை வான்செவி வாக்கினுய்ப்பாய்‌ 


திரையேய்‌ புனற்றரு மைச்சச்சி தானந்த தேசிகனே. 


3287 
அருள்சிவ னாத முளமறைப்‌ பச்சிந்தை யீசன்விந்து 
பொருளரன்‌ மவ்வின்‌ மனமழிப்‌ புவ்விலொண்‌ புத்திநின்று 
கருணிறன்‌ காப்ப கரத்தகங்‌ காரத்துக்‌ கம்படைப்புத்‌ 
தெருடியென்‌ றாய்தரு மைச்சச்சி தானந்த தேசிகனே. 


3268 
அருளார்‌ தருமப்‌ பொழுதேமெய்ஞ்‌ ஞானத்தொ டைந்தொழிலாம்‌ 
பொருளார்‌ தருமென்பர்‌ நம்பற்க வைந்தெனப்‌ போற்றுதொழி 
லிருளார்‌ தருசிற்‌ றறிவிற்‌ கடாதென்‌ றியம்பினையே 
தெருளார்‌ தருதரு மைச்சச்சி தானந்த தேசிகனே. 


3289 

குளிகை யடுத்தலுஞ்‌ செம்புறு கோதழிந்‌ தாங்கருளால்‌ 
விளிகை மலத்திற்‌ குறன்முத்தி யென்பதும்‌ வீண்களிம்பி 
னொளிகை யுறாது மலநித்த மாதலி னோர்தியென்றாய்‌ 
தெளிகை யுளார்தரு மைச்சச்சி தானந்த தேசிகனே. 


3290 
இந்தனத்‌ தங்கியின்‌ மும்மல மேக விருஞ்சிவமு 
நந்தலி னீயுமொன்‌ றாவையென்‌ பாரது நாமுரையோ 
மந்த முதலொடு நீயேக மாத லடாதென்றியே 
செந்தமி ழார்தரு மைச்சச்சி தானந்த தேசிகனே. 


3291 
நீரோடு நீர்புணர்ந்‌ தாற்போற்‌ சிவத்தொடு நீபுணர்வாய்‌ 
பேரோடு மென்பர்‌ மலனீ யமலன்‌ பெருமுதல்வ 
னாரோடு கூறினும்‌ பேசார்‌ சமமென்‌ றகற்றினையே 
சீரோடு வாழ்தரு மைச்சச்சி தானந்த தேசிகனே. 


3292 
இருக்குரை யேக மெனலா லிரண்டிலை யென்றுரைக்கிற்‌ 
றருக்குரை யோயம்‌ மொழிபதி மேற்றது சத்தியமே 
பெருக்குரை வேத மெவர்க்கோ தியதென்று பேசினையே 
திருக்குரை யாத்தரு மைச்சச்சி தானந்த தேசிகனே. 


3293 
வேத முரைப்பது மேகமன்‌ றோவதை விட்டுரைத்தல்‌ 


போத மெனத்தரு மோவெனின்‌ மீட்டுமப்‌ பொய்யின்மறை 


யோத வுணர்ந்தனை யேநீ திரிபுடி யோதென்றியே 
சீத வயற்றரு மைச்சச்சி தானந்த தேசிகனே. 


3294 
வேனி லடைபவர்க்‌ கெல்லா நிழறரு மென்றருப்போ 
னானில மெங்கு மடைந்தார்க்‌ கடிநிழ னல்குமெனிற்‌ 
கானின்‌ மரத்தி னசேதன னல்லன்‌ கடவுளென்றாய்‌ 
தேனில வுத்தரு மைச்சச்சி தானந்த தேசிகனே. 


3295 
மறையத்‌ துவித மெனவு மிரண்டெங்கு வந்ததெனிற்‌ 
கறையற்‌ றொளிரது வேறன்மை யேகட்‌ டுரைத்ததுகா 
ணிறையத்‌ தெரியென்‌ றருளினை காவிரி நித்திலங்க 
டிறையிற்‌ றருதரு மைச்சச்சி தானந்த தேசிகனே. 


12 


3296 
மொழியா தெனக்கு மொழிந்தது காணின்சின்‌ முத்திரைக்கை 
கழியாது பாசங்‌ கழிந்தது நின்னையுங்‌ *காணவொல்லே 
னழியாத வானந்த வாரிதி யேயென்‌ னரும்பொருளே 
செழியா வளர்தரு மைச்சச்சி தானந்த தேசிகனே. 


*!' 


காணவல்லேன்‌' என்றும்‌ பாடம்‌. 


3297 
மாணா வுணர்தத்‌ துவமசி யென்னு மறைப்பொருளைக்‌ 
கோணா முதற்கும்‌ பசுவிற்கும்‌ வேறன்மை கூறியதே 
வீணா வுரைப்பர்‌ தனிமையென்‌ றேயதை விண்டிடென்றாய்‌ 
சேணார்‌ புகழ்தரு மைச்சச்சி தானந்த தேசிகனே. 


3298 
உயிர்கட்‌ கிருளற மெய்யாதி சத்தியி னுய்த்தசைத்த 
லயிரற்‌ றுணர்த லிலார்பதி மாயை யகப்பட்டெண்ணில்‌ 
பெயருற்று முத்தி யுறுமெனல்‌ பொய்யெனப்‌ பேசினையே 
செயிரற்‌ றவர்தரு மைச்சச்சி தானந்த தேசிகனே. 


3299 
அந்தக்‌ கரணங்‌ கெடத்துன்பங்‌ காணுத லற்றிருத்தல்‌ 
சந்தப்‌ பெருமுத்தி யென்னின்‌ மரணந்‌ தவாவுறக்க 
நந்தத்‌ தருவுயிர்‌ முத்திய வென்று நவின்றனைதோஞ்‌ 
சிந்தப்‌ புடைதரு மைச்சச்சி தானந்த தேசிகனே. 


3300 
உலகாய்ப்‌ பரிணமித்‌ துச்சிவ மாருயி ராய்வினையுண்‌ 
டிலகா வதீதத்திற்‌ பேரொளி யாமென்ப ரீதும்பொய்யென்‌ 
றலகா வுவப்பினுணர்பாக்‌ கியம்பினை யாரியர்தந்‌ 


திலகா புகழ்த்தரு மைச்சச்சி தானந்த தேசிகனே. 


3301 
இருவினை யொப்பின்‌ மலத்தைக்‌ கருவியை யீடழித்தே 
யொருவி லறிவு மதன்முத லுந்தனை யும்மொருவிப்‌ 


பொருவிலொன்‌ றாயுவப்‌ புந்தபல்‌ வீணென்று போக்கத்தந்தாய்‌ 


திருவினர்‌ சேர்தரு மைச்சச்சி தானந்த தேசிகனே. 


3302 

எழுவாய்‌ புவிசிவ மீறா விருபதி னெட்டனையும்‌ 

வழுவா வணமம்‌ முறைமையிற்‌ காண்டல்‌ வருகருவி 
குழுவா கியதத்‌ துவரூப மென்றனை கொண்டனன்யான்‌ 


செழுவார்‌ புனற்றரு மைச்சச்சி தானந்த தேசிகனே. 


13 


3303 
கூறிய தத்துவ மோர்முப்பத்‌ தாறுங்‌ குறிசடமென்‌ 
றேறிய போதது தத்துவக்‌ காட்சி யெனப்புகன்றாய்‌ 
நாறிய நீற்றி னிருளற லானகு தானமென்றே 
தேறிய சீர்த்தரு மைச்சச்சி தானந்த தேசிகனே. 


3304 
பூதமல்‌ லேன்பொறி யல்லேன்‌ புகலுங்‌ கரணமல்லே 
னோதுங்‌ கலாதிசுத்‌ தங்களல்‌ லேனென்‌ றொருவுவதே 
போதங்கொ டத்துவ சுத்தியென்‌ றாயது போற்றிக்கொண்டேன்‌ 
சீதங்கொ ணீர்த்தரு மைச்சச்சி தானந்த தேசிகனே. 


3305 
உறந்த விருளை யொரீஇயவ்‌ விடத்திலுண்‌ டாகுகின்ற 
வறந்தவ றாதமெய்ஞ்‌ ஞானத்தைத்‌ தானென்‌ றிறிவதுவே 
மறந்தவிர்‌ ஞான வுருவமென்‌ றாய்மறப்‌ பேன்கொலிது 
சிறந்த புகழ்த்தரு மைச்சச்சி தானந்த தேசிகனே. 


3306 
நீகண்ட ஞானந்‌ தனக்கே செயலன்றி நிற்கிலையன்‌ 
றேகண்ட ஞானமு மோர்நீயு மாய்நிற்ற லேயருணூற்‌ 
பாகண்ட வான்ம தரிசன மென்று பகர்ந்தனையே 


சீகண்ட னேதரு மைச்சச்சி தானந்த தேசிகனே. 


3307 
பரையிற்‌ பொருந்திநின்‌ றன்மையென்‌ போதப்பதைப்‌ புங்கெட்டு 


விரையப்‌ பொருளிற்‌ பொருந்தித்‌ தரிசித்து மெய்த்தவக்க 
ணுரையுற்ற தோற்ற மறநிற்றல்‌ சுத்தியென்‌ றோதினையே 
திரைநற்‌ புனற்றரு மைச்சச்சி தானந்த தேசிகனே. 


3308 
தாவாப்‌ பரசிவ ரூபந்‌ தரிசனம்‌ யோகமற்று 
மேவாமெய்ப்‌ போக மிவைமுறை யேவிரித்‌ துத்தெரித்தா 
யாவா நினக்கென்ன கைம்மாறு செய்வ லருட்பெருமைத்‌ 


தேவா திகழ்தரு மைச்சச்சி தானந்த தேசிகனே. 


3309 
இரும்பு மழலுமென்‌ கோவுப்பு நீருமென்‌ கோவிருடீர்த்‌ 
தரும்பு கதிரும்‌ விழியுமென்‌ கோமுன்னை யாணவமும்‌ 
விரும்பு முயிருமென்‌ கோநீயு நானும்‌ விரைசெலற்கோ 
டிரும்பு மதிற்றரு மைச்சச்சி தானந்த தேசிகனே. 


14 


15 


3310 
நீரு நிழலுமென்‌ கோசுவைப்‌ பாலுநன்‌ னீருமென்கோ 
வேரும்‌ பழமுஞ்‌ சுவையுமென்‌ கோபண்‌ ணிசையுமென்கோ 
வாருங்‌ கருதரு மோர்நீயு நானு மருளொளியே 
சேரும்‌ புகழ்த்தரு மைச்சச்சி தானந்த தேசிகனே. 


3311 
வானும்‌ வளியுங்கொ லோசெங்‌ கதிரு மதியுங்கொலோ 
வூனு முயிருங்கொ லோதில மும்முறு நெய்யுங்கொலோ 
யானுமொர்‌ நீயு மருளிருள்‌ காவல ரோடுசுவைத்‌ 
தேனும்‌ பொழிதரு மைச்சச்சி தானந்த தேசிகனே. 


3312 
ஒருவாநின்‌ பேரருள்‌ பெற்றேனெஞ்‌ ஞான்று முரைக்கரிய 
பொருவாத வானந்த முற்றேன்‌ கருணை பொழிமுகிலே 
மருவாவென்‌ னாற்பெறு மாறெவ னீயருள்‌ வாரிதியே 
திருவா புகழ்த்தரு மைச்சச்சி தானந்த தேசிகனே. 


3313 
உன்னை நினைக்க வுனையே வழுத்த வுனதுபணி 
தன்னை யியற்றப்‌ பெறுவா னினிப்பெறத்‌ தக்கதுவே 
றென்னை யருட்கட லேகரு ணாநிதி யேமுகிலார்‌ 
தென்னை வளத்தரு மைச்சச்சி தானந்த தேசிகனே. 


3314 
இம்மா நிலத்தி லடியார்‌ செயலொன்று மில்லவராய்ச்‌ 
சும்மா விருந்து சுகமார்‌ தரவைத்த சோதியனே 
யெம்மா தவர்க்கு மரசே கருணை யிரும்பொருப்பே 


செம்மா மதிற்றரு மைச்சச்சி தானந்த தேசிகனே. 


3315 
போக்கு வரவில்‌ வெளிபோ னிறைந்தமெய்ப்‌ போதநிலை 
நீக்க மறப்பொருந்‌ தித்திருந்‌ தித்தன்‌ னினைப்புமறு 
பாக்கு மருளி லருளே செயும்பெரும்‌ பண்ணவனே 
தேக்கும்‌ புகழ்த்தரு மைச்சச்சி தானந்த தேசிகனே. 


3316 
வருந்தி யிறந்து பிறந்துழ லாதுசன்‌ மார்க்கநிலை 
பொருந்தி யகண்ட பரிபூ ரணநிலை புக்குமிக்கின்‌ 
பருந்தி யடிய ரிறுமாக்க வைக்கு மருட்கடலே 
செருந்தி மலர்தரு மைச்சச்சி தானந்த தேசிகனே. 


16 


3317 
பந்த மகல வருண்ஞான சம்பந்தர்‌ பார்பரவா 
நந்த பரவசர்‌ நற்சச்சி தாநந்தர்‌ நாடினருக்‌ 
கந்த மருளு மொருமா சிலாமணி யாரெனத்தோஞ்‌ 
சிந்த வருடரு மைச்சச்சி தானந்த தேசிகனே. 


3318 
பயவிரு ஞானசம்‌ பந்தர்‌ திருவம்‌ பலவரழ 
கியதிருச்‌ சிற்றம்‌ பலவர்‌ கிளர்திரு நாவுக்கர 
சுயர்சிவ ஞான ரொளிர்சச்சி தாநந்த ராயுவந்த 
செயலுடை மெய்த்தரு மைச்சச்சி தானந்த தேசிகனே. 


3319 
பார்புகழ்‌ முத்துக்‌ குமாரர்நன்‌ ஞானசம்‌ பந்தரரு 
ளார்தரு கந்தப்ப ரம்மா சிலாமணி யாரிவராய்க்‌ 
கூர்தரு மெய்யடி யாரைப்‌ புரந்தருள்‌ கூர்ந்துநின்றாய்‌ 
சீர்தரு மெய்த்தரு மைச்சச்சி தானந்த தேசிகனே. 


3320 
ஒத்தே நிகழடி யாருளத்‌ தேயொளி யாய்நிறைந்த 
முத்தே முழுமணி யேகரு காது முளைக்குமருள்‌ 
வித்தேமெய்ஞ்‌ ஞானத்‌ திரளே மறைமுடி மேல்விளங்குஞ்‌ 
சித்தே செழுந்தரு மைச்சச்சி தானந்த தேசிகனே. 


3321 
பூவேயப்‌ பூவின்‌ மணமேமெய்ப்‌ போதப்‌ பொலிவருளுங்‌ 
காவேமெய்ஞ்‌ ஞானக்‌ கரும்பே யருள்கனி யுங்குரவர்‌ 
கோவே யிருங்குணக்‌ குன்றே பொதுவிற்‌ குனித்தருளுந் 
தேவே திகழ்தரு மைச்சச்சி தானந்த தேசிகனே. 


சச்சிதானந்ததேசிகர்மாலை முற்றிற்று. 


